GOVERNMENT OF TAMIL NADU 

2010 


[Regd . No . TN /CCN / 467 / 2009 - 11 . 
[R . Dis . No. 197 / 2009 . 
[Price : Re . 0.80 Paise . 


0 FT 


TAMIL 


1 . 

TER 
2 

. W 
RILE 
1171 


NMEN 


TAMIL NADU 
GOVERNMENT GAZETTE 


TA 


Im 


INADO 


1. 


17 


TRUT 


HALON 


LONE TR 


TIUMPHS 


EXTRAORDINARY PUBLISHED BY AUTHORITY 


No . 326 ] 


CHENNAI, FRIDAY , OCTOBER 22 , 2010 

Aippasi 5 , Thiruvalluvar Aandu - 2041 


Part 11Section 2 


Notifications or Orders of interest to a section of the public 

issued by Secretariat Departments . 


NOTIFICATIONS BY GOVERNMENT 


MUNICIPAL ADMINISTRATION AND WATER SUPPLY DEPARTMENT 


PROPOSAL FOR INCLUSION OF CERTAIN AREAS WITHIN THE TIRUPPUR CORPORATION LIMITS 

UNDER THE TIRUPPUR CITY MUNICIPAL CORPORATION ACT . 
[G .O . Ms. No . 254 , Municipal Administration and Water Supply ( Election ), 22nd October 2010.) 


No. II( 2)/MAWS/644 (d )/ 2010 . 

In exercise of the powers conferred by sub - section ( 1) of Section 3 of the Tiruppur City Municipal Corporation Act, 2008 
( Tamil Nadu Act 7 of 2008 ), the Governor of Tamil Nadu after consultation with the Municipal Corporation of Tiruppur, proposes 
to alter the limits of the city of Tiruppur so as to include therein the areas comprised in the following local authorities : 


Sl.No. 


Name of the local authorities. 


Whether full or part of the 
area of the local authority proposed 

to be included . 

( 3 ) 


(2 ) 


Full 


Full 
Full 


Full 


Full 
Full 


15 . Velampalayam 

Third Grade Municipality 
Nallur Third Grade Municipality 
Chettipalayam Village Panchayat 
Mannarai Village Panchayat 
Thottipalayam Village Panchayat 
Andipalayam Village Panchayat 
Veerapandi Village Panchayat 
Murugampalayam Village Panchayat 
Neruperichal Village Panchayat 

Muthanampalayam Village Panchayat 
Based on the above alteration , wards will be divided for the next ordinary election . 
DTP — I1-2Ex.( 326 ) 

[ 1 ] 


Full 


Full 


Full 
Full 


TAMIL NADU GOVERNMENT GAZETTE EXTRAORDINARY 


2 . Notice is hereby given that the proposed alteration will be taken into consideration after the expiry of six weeks from the 
date of publication of this Notification in the Tamil Nadu Government Gazette. Objections, if any , in writing should be addressed 
to the Principal Secretary to Government,Municipal Administration and Water Supply Department, Secretariat, Fort St. Geroge , 
Chennai - 600 009 . 


அறிவிக்கை 
2008 - ஆம் ஆண்டு திருப்பூர் மாநகராட்சி சட்டத்தின் ( தமிழ்நாடு சட்டம் 7 /2008 ) 3 - ஆம் பிரிவின் (1) - ஆம் உட்பிரிவில் 
வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டு , தமிழ்நாடு ஆளுநர் அவர்கள் , திருப்பூர் மாநகராட்சியுடன் கலந்தாலோசித்த 
பின்னர் , கீழ்க்காணும் உள்ளாட்சி அமைப்புகளில் அடங்கியுள்ள பரப்பிடங்களை திருப்பூர் மாநகருக்குள் உள்ளடக்குவதற்கென 
திருப்பூர் மாநகரின் எல்லை வரம்புகளை மாற்றியமைக்க உத்தேசித்துள்ளார்: 
வரிசை உள்ளாட்சி அமைப்புகளின் பெயர் . 

உள்ளாட்சியின் பரப்பிடம் முழமையாக 
எண் . 

அல்லது பகுதியாக இணைக்க 
உத்தேசிக்கப்பட்டுள்ளதா . 


( 3 ) 


15 . வேலம்பாளையம் மூன்றாம் நிலை நகராட்சி 

முழுமையாக 
நல்லூர் மூன்றாம் நிலை நகராட்சி 

முழுமையாக 
செட்டிபாளையம் கிராம உராட்சி 

முழுமையாக 
மண்ணரை கிராம ஊராட்சி 

முழுமையாக 
தொட்டிபாளையம் கிராம ஊராட்சி 

முழுமையாக 
ஆண்டிபாளையம் கிராம ஊராட்சி 

முழுமையாக 
வீரபாண்டி கிராம ஊராட்சி 

முழுமையாக 
முருகம்பாளையம் கிராம ஊராட்சி 

முழுமையாக 
நெருப்பெரிச்சல் கிராம ஊராட்சி 

முழுமையாக 
10 முத்தணம்பாளையம் கிராம ஊராட்சி 

முழுமையாக 
மேற்கண்ட மாற்றத்தின் அடிப்படையில் அடுத்த சாதாரணத் தேர்தலுக்கு வார்டுகள் பிரிக்கப்படும் . 

2 . உத்தேச மாற்றம் , இவ்வறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து ஆறு வார காலம் முடிவுற்றப் 
பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என இதன்மூலம் அறிவிக்கப்படுகிறது . ஆட்சேபணைகள் ஏதுமிருப்பின் , 
எழுத்து வடிவில் , அரசு முதன்மைச் செயலர் , நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை , தலைமைச் செயலகம் , 
புனித ஜார்ஜ் கோட்டை , சென்னை - 9 அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படுதல் வேண்டும் . 

க . அசோக் வர்தன் ஷெட்டி , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


PRINTED AND PUBLISHED BY THE DIRECTOR OF STATIONERY AND PRINTING , CHENNAI 

ON BEHALF OF THE GOVERNMENT OF TAMIL NADU 


